APRIL/MAY 2025 


FTA11/CTA11 — இக்கால இலக்கியம்‌ - 1 
(கவிதை, உரைநடை, நாடகம்‌, புதினம்‌, சிறுகதை) 


ime : Three hours Maximum : 75 marks 
பகுதி அ — (10% 2- 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளி 


“தமிழ்‌ எங்கள்‌ உயிருக்கு நேர்‌' - பாடியவர்‌ யார்‌? 


தமிழியக்கம்‌ இயற்றியவர்‌ யார்‌? 

3. தமிழின்‌ முதல்‌ உரை நூல்‌ எது? 

4. தமிழ்‌ இன்பம்‌ எழுதியவர்‌ யார்‌? 

5. கண்ணதாசனின்‌ இயற்பெயர்‌ என்ன? 

6. மாங்கனியின்‌ பாட்டுடைத்‌ தலைவர்‌ யார்‌? 
7... ஆறுமுகம்‌ என்பது என்ன படைப்பு? 

8. ஆறுமுகத்தின்‌ தலைவி யார்‌? 

9. சிற்பியின்‌ நரகம்‌ - படைத்தவர்‌ யார்‌? 


10. மதுரைக்கு வந்த ஒப்பனக்காரன்‌ யார்‌? 


4991 


11. 


12. 


18. 


14. 


15. 


(அ) 


(ஆ) 


(ஆ) 


பகுதிஆ- (5X5=25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளி. 


தமிழியக்கக்‌ கருத்துகளை எழுதுக. 
(அல்லது)' 
தமிழின்‌ இனிமையைப்‌ பாரதிதாசன்‌ வழி 
விளக்குக. ட 
தமிழ்‌ இன்பம்‌ கூறும்‌ செய்திகளை எழுதுக. 
(அல்லது) 
உணவும்‌ மருந்தும்‌ தரும்‌ கருத்துகளை விவரிக்க. 


மாங்கனியின்‌ வருணனைத்‌ திறனை விவரிக்க. 
(அல்லது) 


அடலேறுவின்‌ காதல்‌ நிலையை வர்ணிக்க. 


முத்துக்கிழவனின்‌ வாழ்க்கை நிலையை விவரி. 
(அல்லது) 

ஆறுமுகம்‌ காட்டும்‌ பெண்களின்‌ வாழ்க்கை 

எப்படிப்பட்டது? விளக்குக. 

பாய்ச்சலில்‌ சா. கந்தசாமி கூறும்‌ கருத்தை எழுதுக. 
(அல்லது) 

ஆடியகால்கள்‌ உணர்த்தும்‌ சமூகக்‌ கருத்தை 


விவரிக்க. 


2 4991 


16. 


ம 


18. 


19. 


20. 


பகுதி இ-- (8% 10 = 30 மதிப்பெண்கள்‌) 
ஏதேனும்‌ மூன்றனுக்கு விடை தருக. 
பாரதியார்‌ குறிப்பிடும்‌ பாரத தேசம்‌ பற்றி விவரிக்க. 


தமிழ்த்தேர்‌ கட்டுரைத்‌ தொகுப்புப்‌ பற்றிப்‌ பருந்து 
பார்வை பார்க்க. 


மாங்கனி கதையை ஆய்வு நோக்குடன்‌ விளக்குக. 


ஆறுமுகம்‌ படைப்பின்‌ மூலம்‌ வெளிப்படும்‌ சமூகக்‌ 
கொடுமைகளை ஆய்க. 


தி. ஜானகிராமனின்‌ “செய்தி' கதையை விளக்கி எழுதுக. 


3 4991 


